









































































































































121 
தான்‌ நேர்மையாக நடப்பவன்‌ என்றும்‌, தான்தான்‌ ஞானத்தை 
யடைத்தவன்‌: என்றும்‌ எண்ணினால்‌ அர்த. இரு தீய குணங்‌ 
களும்‌ அவனைப்‌ பலமாய்ப்‌ பிடித்துக்கொள்ளும்‌. . இக்குணங்கள்‌ 
ஒருவனிடமிருந்தால்‌, அதனை யொழித்தாலொழிய அவன்‌ ஓர்‌ 


அங்குலம்கூட முன்னேற முடியாது.  செருக்குற்றுத்‌ தலை 
கன த்தவன்‌' மோக்ஷமடைய முடியாது'' என்பது பழமொழி. 


குருநாதரை அடையவேண்டியதற்குரிய தகுதிகளையும்‌, 
சில வழிகளையும்‌ சொன்னோம்‌. மேல்‌ இன்னும்‌ சில விளக்க 
வேண்டியிருக்கிறது. வீடு (மோக்ஷம்‌) வெபெற விரும்பும்‌ 
மாணாக்கன்‌ சில  சோதனைக்குள்ளாக நேரிடும்‌. தனது 
ஒழுக்கத்தை எவ்வளவிற்கெவ்வளவு சீராய்‌ அமைத்துக்‌ கொள் 
கிரானோ, அவ்வளவிற்கவ்வளவு இந்த சோதனைகளை க்‌ கடப்பது 
எளிது. அவன்‌ குருநாதரிடம்‌ நேரில்‌ சில தீக்ஷைகள்‌ பெற 
வேண்டிவரும்‌. அவன்‌ படிப்படியாய்‌ மேலேறிவரும்போது 
இத்திக்ஷைகள்‌ அவனுக்கு அளிக்கப்படும்‌. அவைகளினால்‌ 
அவனுக்கு ஞானப்பார்வையும்‌, (0181170378006) குரு நாதர்கள்‌ 
பணியிவீடுபடுவதிற்குப்‌ போதிய திறனும்‌ உண்டாகும்‌. அவன்‌ 
குருநாதர்‌ ஸ்தானத்தை அடையவேண்‌டுமானால்‌, மொத்தத்தில்‌ 
ஐந்து தீக்ஷைகள்‌ பெறவேண்டும்‌. அவ்விதம்‌ அவன்‌ ஐந்து 
தீக்ஷைகளை பெற்றதும்‌, அவன்‌ தனது கர்மக்கடன்களினின்றும்‌ 
விடுபட்டவனாகிறான்‌. அவனுக்கு ஞானப்பார்வை (ஞானக்கண்‌) 
முற்றிலுமுண்டாய்விடும்‌. அப்பார்வையால்‌ அவனுக்கு மாயை 
நீங்கிவிடும்‌. - அவன்‌ முத்திநிலை எய்துவான்‌. எனவே எடுத்த 
லக்ஷியம்‌ கைகூடி பிறவியற்றுப்‌ போகும்‌. அவன்‌ இனி எக்‌ 
காரணம்‌ கொண்டும்‌ பிறவிச்‌ சுழலில்ச்‌ சிக்கவேண்டியதேயில்லை, 
அவன்‌ அறிவு பேரறிவாகி என்றும்‌ நிலையான அழியா 
இன்பத்திலிருப்பான்‌. (ஆத்மானந்தம்‌) அவன்‌ எங்கிருந்தாலும்‌ 
சரி, அவனடைந்த ஆதக்மானந்தம்‌ அவனைவிட்டகலாது. இது 
வரை அவன்‌ கூட்டிலடைபட்டிருந்தான்‌, இப்போது அதை 
உதறிவிட்டு, அன்பு, அறிவு, ஆனந்தத்துடன்‌ கலந்துவிட்‌ 
டான்‌. இவ்விதம்‌ அவன்‌ பேரின்ப நிலையுடன்‌ கலந்தபோதிலும்‌, 
அவனது தனிப்பட்ட ,உணர்ச்சியும்‌ சிறிதேனும்‌ குன்றாது. நாம்‌ 
முன்னமே சொல்லிய புனித அரசாங்கத்தில்ப்‌ பொறுப்புவாய்ந்த 











